GOVERNMENT OF TAMIL NADU 

2015 


[ Regd . No . TNICCN / 467 / 2012- 14 . 
[ R . Dis . No . 197/ 2009 . 
[ Price : Re . 0 . 80 Paise . 


* DF T 


NMENS 


* " HT 
- - - 

ப 
PIE 


PETENT 


AMIL 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


F + 


. 


NADU 


11 


TRUT 


ALONET 


TIUMPHS 


EXTRAORDINARY PUBLISHED BY AUTHORITY 


No . 83 ] 


CHENNAI, WEDNESDAY , APRIL 8, 2015 
Panguni 25 , Jaya , Thiruvalluvar Aandu - 2046 


Part II - Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித் துறை 
தமிழ்ப் பல்கலைக்கழகம் , தஞ்சாவூர் - துணைவேந்தரை நியமனம் செய்ய தேர்வுக்குழு அமைத்தல் 

பற்றிய அறிவிக்கை . 


[ அரசாணை ( வாலாயம் ) எண் 64 , தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி ( தவ .2 .1) த் துறை , 7 ஏப்ரல் 2015 , 

பங்குனி 24 , ஜய , திருவள்ளுவர் ஆண்டு - 2046 .) 
No.II( 2)/TDI/ 177 ( a)/ 2015 . 

தஞ்சாவூர் தமிழ்ப் பல்கலைக்கழகச் சட்டம் 1982 (தமிழ்நாடு சட்டம் - 9) - ன் பிரிவு 12 , 1( a ) - ன்படி 
தமிழ்ப் பல்கலைக்கழகத் துணை வேந்தரை மேதகு ஆளுநர் அவர்கள் நியமிப்பதற்காக மூன்று 
அறிஞர்களை பரிந்துரை செய்வதற்குக் குறிக்கப்பட்ட சட்டப் பிரிவு 12 ( 2 ) - ன்படி கீழ்க்கண்ட 
ஐந்து அறிஞர் பெருமக்கள் கொண்ட தேர்வுக் குழு அமைக்கப்படுகிறது : 
1 . முனைவர் கரு . நாகராசன் , 

வேந்தர் நியமனம் 
316 , என் . ஜி . ஓ . காலனி , 
செங்கல்பட்டு - 603 001 . 


அரசு நியமனம் 


பேரவை நியமனம் 


2 . முனைவர் கு . ஞானசம்பந்தன் , 

அமுதம் , எண் 155 , 3 - வது தெரு , 
துணை ஆட்சியர் குடியிருப்பு , 

கே . கே . நகர் , மதுரை - 625009 . 
3 . முனைவர் ஆர் . இராசேந்திரன் , 

14 - ஏ , முதல் தெரு , 

அருளாநந்தம்மாள் நகர் , தஞ்சாவூர் - 613007 . 
4 . முனைவர் ஏ . அறிவுநம்பி , 

பேராசிரியர் , 
15 , கலைவாணி நகர் , 
லாஸ்பெட் , பாண்டிச்சேரி - 605008 . 


ஆட்சிக்குழு நியமனம் 


[ 1 ] 


DTP - | - 2 Ex . ( 83 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


ஆட்சிக்குழு நியமனம் 


5 . முனைவர் பிஎல் . முத்து வீரப்பன் , 

77 , 3 - வது தெற்கு தெரு , 
மாரியப்பா நகர் , 
அண்ணாமலை நகர் - 608 002 . 


2 . தஞ்சாவூர் தமிழ்ப் பல்கலைக்கழகச் சட்டப் பிரிவு 12 (2) (b ) - ன்படி தஞ்சாவூர் தமிழ்ப் பல்கலைக்கழக வேந்தரால் 
நியமிக்கப்பட்ட முனைவர் கரு . நாகராசன் , உறுப்பினர் - செயலாளர் , தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றம் , 
316 , என் . ஜி . ஓ . காலனி , செங்கல்பட்டு - 603 001 அவர்கள் மேற்கண்ட குழுவிற்கு தலைவராக இருப்பார் . 


மூ . இராசாராம் , 
அரசுச் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


